﻿234. உங்களில் எவரேனும் மனைவியரைவிட்டு இறந்துவிட்டால், அப்பெண்கள் (மறுமணம் செய்வதற்கு) நான்கு மாதம் பத்து நாட்கள் தங்கள் விஷயத்தில் காத்திருக்க வேண்டும். தமது தவணையை அவர்கள் நிறைவு செய்துவிட்டால், தங்கள் விஷயத்தில் முறையாக அவர்கள் (ஒரு முடிவு செய்து) செயல்படுவதில் (உறவினர்களாகிய) உங்கள்மீது எந்தக் குற்றமும் இல்லை. நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ்  நன்கறிந்தவன் ஆவான்.
--------------------------------------------------------
கணவன் இறந்துவிட்டால், மனைவி நான்கு மாதம் பத்து நாட்கள் "இத்தா" எனும் காத்திருப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தில் பெண்களுக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டுள்ளான். (கணவனுடன்) தாம்பத்திய உறவு கொண்ட பெண்களுக்கும் தாம்பத்திய உறவு கொள்ளாத பெண்களுக்கும் இச்சட்டம் பொருந்தும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர்.
தாம்பத்திய உறவு கொள்ளப்படாத மனைவியும் நான்கு மாதம் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று கூறுவதற்கு, இவ்வசனம் பொதுப்படையாக இருப்பதும், பின்வரும் ஹதீஸும் சான்றுகளாகும்.

நான்கு மாதம் பத்து நாட்கள் "இத்தா" மேற்கொள்க 
--------------------------------------------------
ஒருவர் ஒரு பெண்ணை மணந்துகொண்டார். அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவர் இறந்துவிட்டார். அவளுக்குரிய மணக்கொடையையும் அவர் நிர்ணயிக்கவில்லை. இந்நிலையில் அப்பெண் என்ன செய்ய வேண்டுமென்று இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்களிடம் கேட்கப்பட்டது. இக்கேள்வியை அவர்களிடம் மக்கள் பல முறை கேட்டார்கள்.
அப்போது இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் (பின்வருமாறு) கூறினார்கள்: நான் எனது கருத்தைத் தெரிவிக்கிறேன். அது சரியாக இருந்தால் அது அல்லாஹ் விடமிருந்து வழங்கப்பட்டதாகும். தவறாக இருந்தால் அது என்னிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்தும் ஏற்பட்ட தவறாகும். அத்தவற்றுக்கு அல்லாஹ் வோ அவனுடைய தூதரோ பொறுப்பல்லர். மணக்கொடையை முழுமையாகப் பெறுவதற்கு அவளுக்கு உரிமை உண்டு.
மற்றோர் அறிவிப்பில், கூடுதலாகவோ குறைவாகவோ இல்லாமல், அவளைப் போன்ற பிற பெண்களுக்கு வழங்கப்படும் மணக்கொடையைப் பெறுவதற்கு அவளுக்கு உரிமை உண்டு என இடம்பெற்றுள்ளது.
மேலும், அவள் "இத்தா"வைக் கடைப்பிடிக்க வேண்டும். சொத்துரிமையும் அவள் பெறுவாள்.
அப்போது மஅகில் பின் சினான் அல்அஷ்ஜஈ (ரலி) அவர்கள் எழுந்து, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பிர்வஉ பின்த் வாஷிக் என்ற பெண்மணி தொடர்பாக இவ்வாறே தீர்ப்பு வழங்கியதை நான் செவியுற்றேன்" என்று கூறினார்கள்.
இதைக் கேட்ட அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்கள் பெரிதும் மகிழ்ந்தார்கள்.

கர்ப்பிணியின் "இத்தா" 
-------------------------------
நான்கு மாதம் பத்து நாட்கள் "இத்தா" இருக்க வேண்டும் என்ற இந்தச் சட்டத்திலிருந்து கர்ப்பிணிப் பெண்ணுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அவளைப் பொறுத்தவரை, குழந்தையைப் பெற்றெடுத்துவிட்டாலே "இத்தா" முடிந்துவிடும். கணவன் இறந்து சில வினாடிகள் கழிந்தபின் குழந்தை பிறந்தாலும் போதும்; அதுதான் அவளுக்கு "இத்தா" ஆகும். ஏனெனில் அல்லாஹ் , "கர்ப்பிணிகளின் ("இத்தா") தவணை, குழந்தையைப் பெற்றெடுப்பதாகும் (65:4) என்று பொதுவாகவே குறிப்பிட்டுள்ளான்.
இவ்விரு வசனங்களையும் கருத்தில் கொண்டு, நான்கு மாதம் பத்து நாட்கள், அல்லது பிரசவித்தல் இவற்றில் எது அதிகமோ அதுவரை கர்ப்பிணிகள் "இத்தா"வைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
பின்வரும் ஹதீஸ் மட்டும் இல்லாவிட்டால், இதுவே சிறந்த கருத்தாகும்; உறுதியான வழிமுறையுமாகும்.
சுபைஆ பின்த் அல்ஹாரிஸ் அல்அஸ்லமிய்யா (ரலி) அவர்கள் கர்ப்பிணியாக இருந்தபோது, அவருடைய கணவர் சஅத் பின் கவ்லா (ரலி) அவர்கள் இறந்துவிட்டார்கள். அவர்கள் இறந்து அதிக நாட்கள் ஆகியிருக்கவில்லை. அதற்குள் சுபைஆ பிரசவித்துவிட்டார். பிரசவ இரத்தப்போக்கிலிருந்து அவர் தூய்மையானதும், பெண்பேச வருபவர்களுக்காகத் தம்மை அலங்கரித்துக்கொண்டார்.
அப்போது அபுஸ்ஸனாபில் பின் பஅகக் (ரலி) அவர்கள் சுபைஆ (ரலி) அவர்களிடம் வந்து, "திருமணம் புரியும் ஆசையில் பெண் பேச வருபவர்களுக்காக உங்களை நீங்கள் அலங்கரித்திருப்பதை நான் காண்கிறேன். அல்லாஹ் வின் மீதாணையாக! (கணவன் இறந்தபின், ஒரு பெண் கடைப்பிடிக்க வேண்டிய "இத்தா"க் காலமாகிய) நான்கு மாதம் பத்து நாட்கள் முடியும்வரை நீங்கள் (மறு)மணம் புரிந்துகொள்ள முடியாது" என்று கூறினார்கள்.
சுபைஆ (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: இதை அபுஸ்ஸனாபில் என்னிடம் கூறியதையடுத்து நான் மாலை நேரத்தில் எனது உடையை உடுத்திக்கொண்டு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் சென்றேன். நபி (ஸல்) அவர்களிடம் இது குறித்துக் கேட்டேன்.
அதற்கு, "நீ பிரசவித்துவிட்டபோதே (மறுமணம் புரிந்துகொள்ள) அனுமதிக்கப்பட்டவளாக ஆகிவிட்டாய்" என்று நபி (ஸல்) அவர்கள் எனக்குத் தீர்ப்பு வழங்கினார்கள். மேலும், நீ விரும்பினால் (மறு)மணம் செய்துகொள் என்று எனக்குக் கட்டளையிட்டார்கள்.
அபூஉமர் பின் அப்தில் பர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: சுபைஆ (ரலி) அவர்களின் இந்த அறிவிப்பு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களிடம் கூறப்பட்டபோது, அவர்கள் தமது முந்தைய கருத்தை மாற்றிக்கொண்டு, இந்த அறிவிப்பின்படி செயல்பட்டார்கள். அவர்களுடைய நண்பர்கள் சுபைஆ (ரலி) அவர்களின் அறிவிப்பின்படி மார்க்கத் தீர்ப்பு வழங்கினார்கள் என்ற தகவல் இதை உறுதிபடுத்துகிறது. அனைத்து மார்க்க அறிஞர்களின் கருத்தும் இதுதான்.
இறந்தவரின் மனைவி அவருடைய அடிமைப் பெண்ணாக இருந்தால், (நான்கு மாதம் பத்து நாட்கள் "இத்தா"வைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற) இந்தச் சட்டத்திலிருந்து அவளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். அடிமைப் பெண்ணின் "இத்தா"க் காலம் சுதந்திரமான பெண்களின் "இத்தா"க் காலத்தில் பாதியாகும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறியுள்ளனர்.
குற்றவியல் தண்டனையைப் பொறுத்தவரை சுதந்திரமான பெண்ணுக்கு வழங்கப்படும் தண்டனையில் பாதியே அடிமைப் பெண்ணுக்கு வழங்கப்படும் எனும்போது, "இத்தா" விஷயத்திலும் அதே நடைமுறைதான் கடைப்பிடிக்கப்படும்.
ஆனால், சிலர், "சுதந்திரமான பெண்ணும் அடிமைப் பெண்ணும் "இத்தா" விஷயத்தில் சமமானவர்களே (அவர்களுக்கிடையே பாகுபாடு கிடையாது)" என்று கூறுகிறார்கள்.
ஏனெனில், "இத்தா" தொடர்பான இந்த வசனத்தில் அல்லாஹ்  (அடிமை, சுதந்திரமானவர் என்ற வேறுபாடின்றி) பொதுவாகவே குறிப்பிட்டுள்ளான். மேலும், "இத்தா" என்பது பெண்களின் இயற்கை அம்சங்களை அடிப்படையாகக் கொண்டது. இவற்றில் பெண்கள் அனைவருமே சமம்.

"இத்தா" எதற்காக?  
-------------------------
கணவன் மூலம் கருவுற்றிருப்பதற்கு வாய்ப்பிருப்பதால் அதைக் கண்டறிவதற்காக இவ்வாறு நான்கு மாதம் பத்து நாட்கள் "இத்தா" மேற்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவள் கருவுற்றிருந்தால் இந்தக் காலகட்டத்தில் அது தெரிந்துவிடும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: உங்களில் ஒருவரது கரு, அவருடைய தாயின் வயிற்றில் நாற்பது நாட்கள் விந்தாகச் சேமிக்கப்படுகிறது. பிறகு அதே போன்ற காலத்தில் (அட்டை போன்று கருப்பையின் சுவரைப் பற்றிப் பிடித்துத் தொங்கும்) ஒரு கருக்கட்டியாக மாறுகிறது. பிறகு அதே போன்ற காலத்தில் சதைப் பிண்டமாக மாறுகிறது. பிறகு அதனிடம் ஒரு வானவர் அனுப்பப்படுவார். அவர் அதனுள் உயிரை ஊதுவார்.
மூன்று நாற்பது நாட்கள் என்பது நான்கு மாதங்களாகும். சில மாதங்கள் (30 நாட்களைவிடக்) குறைவான நாட்களைக் கொண்டதாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு என்பதற்காகவும், கருவில் உயிர் ஊதப்பட்ட பிறகு அதன் அசைவு வெளிப்படையாக உணரப்பட சில நாட்கள் ஆகலாம் என்பதற்காகவும் பேணுதல் அடிப்படையில் பத்து நாட்களைச் சேர்த்து "இத்தா"க் காலம் நான்கு மாதம் பத்து நாட்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் வே அறிவான்.
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: தமது தவணையை அவர்கள் நிறைவு செய்துவிட்டால், தங்கள் விஷயத்தில் முறையாக அவர்கள் (முடிவு செய்து) செயல்படுவதில், (உறவினர்களாகிய) உங்கள்மீது எந்தக் குற்றமும் இல்லை.
இதிலிருந்து, கணவன் இறந்துவிட்டால் மனைவி "இத்தா"க் காலம் முடியும்வரை அலங்காரம் செய்துகொள்வதைக் கைவிட்டு, துக்கம் கடைப்பிடிப்பது கடமையாகும் என அறிய முடிகிறது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட எந்தப் பெண்ணும் இறந்துபோன ஒருவருக்காக மூன்று நாட்களுக்கு அதிகமாகத் துக்கம் கடைப்பிடிப்பதற்கு அனுமதியில்லை; ஆனால், கணவருக்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் தவிர.
உம்மு சலமா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! என் மகளின் கணவர் இறந்துவிட்டார். ("இத்தா" இருக்கும்) என் மகளின் கண்ணில் வலி ஏற்பட்டுள்ளது. அவள் கண்ணில் அஞ்சனம் (சுர்மா) இட்டுக் கொள்ளலாமா?" என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "வேண்டாம்" என இரண்டு, அல்லது மூன்று முறை கூறினார்கள். ஒவ்வொரு முறையும் "வேண்டாம்" என்றே நபியவர்கள் கூறினார்கள்.
பிறகு, "(கணவனை இழந்த ஒரு பெண்ணின்) "இத்தா"க் காலம் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும்தாம். (ஆனால்) அறியாமைக் காலத்தில் (கணவன் இறந்தபின்) மனைவி ஒரு வருடம் "இத்தா" இருப்பாள். ஆண்டின் முடிவில் ("இத்தா" முடிந்ததன் அடையாளமாக) ஒட்டகச் சாணத்தை எறிவாள். (அந்த நிலை இப்போது இல்லை)" என்றார்கள்.
மேலும், ஸைனப் பின்த் உம்மி சலமா (ரலி) அவர்கள் கூறினார்கள்: (அறியாமைக் காலத்தில்) ஒரு பெண், தன் கணவன் இறந்துவிட்டால் ஒரு சிறிய குடிசைக்குள் நுழைந்துகொண்டு தன் ஆடைகளிலேயே மிகவும் மோசமானதை அணிந்துகொள்வாள். ஒரு வருடம் கழியும்வரை எந்த நறுமணத்தையும் தொடமாட்டாள். (ஓராண்டு கழிந்த) பிறகு குடிசையிலிருந்து வெளியே வந்ததும் சாணம் அவளிடம் கொடுக்கப்படும். ("இத்தா" முடிந்ததன் அடையாளமாக) அந்தச் சாணத்தை அவள் எறிவாள்.
பின்னர் கழுதை, ஆடு போன்ற கால்நடை ஒன்று, அல்லது பறவை ஒன்று அவளிடம் கொண்டுவரப்படும். அதன் மீது (அழுக்கடைந்த தன் உடலைக்) கடுமையாகத் தேய்ப்பாள். அவ்வாறு அவள் தேய்க்கும் எந்த உயிரினமும் (அவளது உடல் அசுத்தத்தால்) சாகாமல் இருப்பது அரிதேயாகும்.
இந்த வசனம், "உங்களில் மனைவியரைவிட்டு இற(க்கும் தருணத்தில் இரு)ப்பவர் தங்கள் மனைவியரை (வீட்டிலிருந்து) வெளியேற்றிவிடாமல் ஓராண்டுவரை பராமரிக்குமாறு இறுதி விருப்பம் செய்ய வேண்டும்" எனும் பின்வரும் (240) வசனத்தை மாற்றிவிட்டது என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறியுள்ளனர்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் மற்றச் சிலரும் இவ்வாறே கூறியுள்ளனர். ஆனால், இந்தக் கருத்து சரியானதன்று. இதைப் பற்றிய விளக்கம் இன்ஷா அல்லாஹ்  பின்னர் இடம்பெறவிருக்கிறது.

துக்கம் கடைப்பிடித்தல் 
-----------------------------------
நறுமணம் பூசாமல் இருப்பதும் கணவனை மகிழ்விப்பதற்காக அணியப்படும் ஆடைகள், நகைகள் மற்றும் பிற அலங்காரங்கள் ஆகியவற்றைத் தவிர்ப்பதுமே "துக்கம் கடைப்பிடித்தல்" எனப்படும். ஒரு பெண், கணவன் இறந்துவிட்டதால் "இத்தா"வை மேற்கொள்ளும்போது, இவ்வாறு துக்கம் கடைப்பிடிப்பது அவசியமாகும்.
இதுவே அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும். திரும்ப அழைத்துக்கொள்வதற்கு வாய்ப்புள்ள வகையில் விவாகரத்துச் செய்யப்பட்டதற்காக "இத்தா"வை மேற்கொள்ளும்போது, இவ்வாறு துக்கம் கடைபிடிப்பது கட்டாயமன்று. இதுவும் ஒருமித்த கருத்தாகும்.
ஆனால், மூன்று முறை விவாகரத்து அளிக்கப்பட்ட பெண் "இத்தா"வை மேற்கொள்ளும்போது இவ்வாறு துக்கம் கடைப்பிடிக்க வேண்டுமா என்பதில் இரு வேறு கருத்துகள் உள்ளன.
அவற்றில் ஒன்று: பருவ வயதை அடையாத பெண்கள், முதுமையடைந்த பெண்கள், சுதந்திரமான பெண்கள், அடிமைகள், முஸ்லிமான பெண்கள், (இஸ்லாமிய நாட்டில் வாழும்) முஸ்லிமல்லாத பெண்கள் இவர்கள் அனைவருமே கணவன் இறந்துவிட்டால் இவ்வாறு துக்கம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வசனம் பொதுவாக அமைந்துள்ளதே காரணம்.
இரண்டாவது கருத்து: அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் "முஸ்லிமல்லாத பெண்கள் துக்கம் கடைப்பிடிக்க வேண்டியதில்லை" என்று கூறியுள்ளனர். மாலிக் (ரஹ் ) அவர்களின் தோழர்களான இப்னு நாஃபிஉ (ரஹ் ) அவர்களும் அஷ்ஹப் (ரஹ் ) அவர்களும் இவ்வாறே கூறியுள்ளனர்.
இவர்களின் கருத்துக்கு ஆதாரமாகப் பின்வரும் ஹதீஸ் அமைந்துள்ளது. நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்:
அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட எந்தப் பெண்ணும் இறந்துபோன ஒருவருக்காக மூன்று நாட்களுக்கு அதிகமாகத் துக்கம் கடைபிடிப்பதற்கு அனுமதியில்லை. ஆனால், கணவருக்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் தவிர. அல்லாஹ்  இதை ஒரு வழிபாடாக ஆக்கியுள்ளான். (எனவே, முஸ்லிமல்லாத பெண்களுக்கு இவ்வாறு துக்கம் கடைப்பிடிப்பது கடமையன்று) என இவர்கள் கூறியுள்ளனர்.
(இஸ்லாமிய அரசின் கீழ் வாழும்) முஸ்லிமல்லாத பெண்களுக்குத் துக்கம் கடைப்பிடிப்பது கடமையில்லாததைப் போன்றே, பருவ வயதை அடையாத பெண்களுக்கும் இது கடமையன்று என அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கூறியுள்ளனர். சிறுமியின் மீது கடமைகள் கிடையாது என்பதே இதற்குக் காரணம்.
அவ்வாறே, முஸ்லிம் அடிமைப் பெண் (சுதந்திரம் பறிக்கப்பட்டவள் என்பதால்) அவள்மீதும் கடமையன்று என அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள். சட்ட விளக்க நூல்களில் இவை விரிவாகக் கூறப்பட்டுள்ளன. சரியான கருத்தை அறிய அல்லாஹ்  உதவி செய்வானாக!
"தமது தவணையை அவர்கள் நிறைவு செய்துவிட்டால்" என்பதற்கு அவர்களின் "இத்தா"க் காலம் முடிவடைந்துவிட்டால் என்று பொருள். "உங்கள்மீது எந்தக் குற்றமும் இல்லை" என்பது அவளுடைய காப்பாளர்களைக் குறிக்கும் என்று ஸுஹ் ரீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். "அவர்கள் (ஒரு முடிவு செய்து) செயல்படுவதில்..." என்பது "இத்தா"வை நிறைவு செய்துவிட்ட பெண்களைக் குறிக்கும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண், அல்லது கணவன் இறந்துவிட்ட பெண் "இத்தா"க் காலம் முடிந்ததற்குப் பிறகு அலங்கரித்து மறுமணம் செய்வதற்காகத் தன்னைத் தயார்படுத்திக்கொள்வதில் அவள்மீது எந்தக் குற்றமும் இல்லை. அதுவே முறையானதும் வரவேற்கத் தக்கதும் ஆகும். முகாத்தில் (ரஹ் ) அவர்களிடமிருந்து இவ்வாறே அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள "முறையாக (அவர்கள் செயல்படுதில்)" என்பது, முறைப்படி அவர்கள் மறுமணம் செய்வதைக் குறிக்கும் என முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹசன் அல்பஸ்ரீ மற்றும் ஸுஹ் ரீ (ரஹ் ) அவர்களும் இவ்வாறே கூறியுள்ளனர்.
